மி 


1] 1, 


ஸ்ரீராமபிரானுக்கு அகஸ்திய முனிவர்‌ - 


உபதேசித்த 
— = Wil ல்‌ ஹ்ருதயம்‌ 
ட்டன ழு | ME > டாக்டர்‌ 
| i வே. ராகவன்‌ 
== வயம்‌ Ne 


Al i ர, | ட 


i ப ட்‌ டி 


ஸ்ரீ ஆசார்யாளின்‌ அருள்வாக்கு 


ஸ்ரீ ராமன்‌ யுத்தத்தில்‌ வெற்றிபெருவதற்காக 
அகஸ்திய முனிவர்‌ உபதேசித்த ₹* ஆதித்ய 
ஹ்ருதயம்‌ ? என்ற ஸ்தோத்திரத்தைப்‌ பாராயணம்‌ 
செய்தார்‌. இது வால்மீகி ராமாயணம்‌ யுத்த 
காண்டம்‌ 107ம்‌ ஸர்க்கமாகும்‌. 
ஆதித்ய ஹ்ருதயம்‌ புண்யம்‌ 
ஸர்வசத்ரு விநாசனம்‌ | 
ஜயாவஹம்‌ ஜபேந்நித்யம்‌ 11 
இந்த ஸ்தோத்ரத்தை நாம்‌ ஒவ்வொருவரும்‌ 
பாராயணம்‌ செய்வது நமது தேச வெற்றிக்கு 
உதவியாக இருக்கும்‌. 


(சீனர்‌ ஆக்ரமிப்பை எதிர்க்க விடுத்த 
ஆசிச்செய்தியிலிருந்து) 


62 2 3 ௮௮ 
॥ளிஎனனிரிகளாஎன்‌ எவள்‌. 


எண ॥ 


ஸ்ரீமத்‌ வால்மீகி ராமாயணத்தில்‌ 
அகஸ்திய மஹரிஷி ஸ்ரீராமனுக்கு உபதேசித்த 
ஆதித்யஹ்ருதயம்‌ 
தேவநாகரி, தமிழ்‌ லிபிகளில்‌ ஸம்ஸ்க்ருத மூலமும்‌ 
தமிழ்‌ உரையும்‌. 


டாக்டர்‌ வே. ராகவன்‌ 


oN 6038 
ஜெயா 


/ 
if & 
1 15 


ஸி மாவட்டம்‌ / த, 


யாமதிநூல்கள்‌ 4 விலை 25 பைசா 


ஜோதி நிலையம்‌ 


சென்னை 18 


ஸ்ரீ காஞ்சி கரமகோடி பீடாதிபதி ஜகத்குரு 
ஸ்ரீ சங்கராசார்யஸ்வாமிகள்‌ ஸரீ மடம்‌, 
காஞ்சீபுரம்‌ 


முகாம்‌ திருமலை திருப்பதி தேதி 246-66 


“ஜோதி ப்ரசுரம்‌? என்னும்‌ தலைப்புடன்‌ நூல்களை வெளி 
யிடும்‌ ஸ்ரீஜயராமன்‌ ப்ராசீன மஹான்கள்‌ அனுக்ரஹித்‌. 
துள்ள ஸ்தோத்ரங்களை பல அறிஞர்களைக்‌ கொண்டு எழுதப்‌' 
படும்‌ தமிழ்‌ உரையுடன்‌ வெளியிட முன்வந்திருப்பதையும்‌: 
முதலில்‌ ஸ்ரீபகவத்பாதாசார்யாள்‌ ஒரு ஏழைப்‌ பெண்மணிக்‌ 
காக அருளியுள்ள லக்ஷ்மீஸ்தோத்ர ரூபமான கனகதாரா 
ஸ்தோத்ரத்தை சென்னை ஸர்வகலாசாலை ஸம்ஸ்கிருத. 
பேராசிரியர்‌ கவிகோகில ஸ்ரீ ராகவன்‌ இயற்றியுள்ள தமிழ்‌ 
உரையுடன்‌ ப்ரசுரிக்க இருப்பதையும்‌ அறிந்து ஸ்ரீமஹா 
ஸந்நிதானத்தில்‌ ஸந்தோஷிக்கிருர்கள்‌. 

ஸ்ரீஜயராமனின்‌ இம்முயற்சி பக்தர்களின்‌ ஆதரவினால்‌ 
மேன்‌ மேலும்‌ வளர்ச்சி யடையுமாறு ஸ்ரீமஹா ஸக்கிதானத்‌. 
தில்‌ அனுக்ரஹிக்கிறார்கள்‌. 

ஆக்ஞுப்படி 
எஸ்‌, சாம்பமூர்த்தி சாஸ்திரி 
மானேஜர்‌ 


KOVILOOR MADALAYAM 
KOVILCOR - 630 307 
(NEAR) KARAIKUDI 


ஸ்ரீ ஆசார்யாளின்‌ அருள்வாக்கு 
இராமாவதாரம்‌ 

௩ல்ல காரியத்தைச்‌ செய்வதற்கு எது நல்லது என்று 
முதலில்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. இதை எடுத்துச்‌ சொல்ல 
ஏற்பட்டவையே வேதங்களும்‌, இதிஹாஸங்களும்‌ ஸ்மிருதி 
களும்‌, தர்ம சாஸ்த்ரங்களும்‌.: இவற்றில்‌ பொதிந்துள்ள 
உண்மைகள்‌ மனித அறிவினால்‌ கண்டு பிடிக்கப்பட்டவை 
அல்ல. அவை நிரந்தரமான உண்மைகள்‌. அவையே 
ஸநாதன தர்மங்கள்‌. முடிவான மோக்ஷுத்துக்குச்‌ சாதன 
மான எந்தவித அறவழியை அவசியம்‌ பின்பற்றவேண்டும்‌ 
என்பதை அவை எடுத்துரைக்கின்‌ றன. 

ஆனால்‌ அறவழியைக்‌ கடைப்பிடித்து ஒழுகுவதில்‌ 
அடிக்கடி யுகத்துக்கு யுகம்‌, இடையூறுகள்‌ ஏற்படுகின்‌ றன. 
தன்னைப்‌ பொறுத்த இடையூறுகள்‌ சில. இவற்றைத்‌ 
தன்னுடைய தவ& சக்தியினாலும்‌ நெறிமுறைகளாலும்‌ 
கடந்துவிடலாம்‌. அப்படித்தான்‌ கடக்கவேண்டும்‌. மற்றும்‌ 
சில இடையூறுகள்‌ மனிதத்தன்மையைப்‌ பொறுத்தவை. 
அவற்றைச்‌ சமாளிக்க தன்னுடைய சொந்த முயற்சி மட்டும்‌ 
போதாது. தர்மத்துக்கு விரோதியாக இருப்பவர்கள்‌ மித 
மிஞ்சிய பலம்‌ அடைந்து சாதாரண மக்களுக்குக்‌ கிடைக்‌ 
காத உயர்ந்த ஆயுத பலமும்‌ பெற்று விட்டால்‌ அவர்களை 
அடக்கத்‌ தர்மத்திலும்‌ ௩ல்வழியிலும்‌ நிரந்தரமாக நிலைத்‌ 
துள்ள ஒரு சக்தியினால்‌ தான்‌ முடியும்‌. * அசுர? சம்பத்து 
மேலோங்கித்‌ தருமத்தை அழிக்க முற்பட்டால்‌ அதை 
ஒடுக்க * தெய்வ ? சம்பத்தையே வடிவமாகக்‌ கொண்ட ஒரு 
திவ்ய புருஷனாலோ,: தேவதையினாலோதான்‌ முடியும்‌. அவர்‌ 
களுடைய உதவியில்லாமல்‌ அதர்மத்தை ஒழிக்க முடியாது. 


4 


இந்தக்‌ கருத்தைக்‌ கொண்டுதான்‌ மா ணை ததையும்‌ 
கவனிக்கவேண்டும்‌. எல்லா அவதாரங்களைம்‌ போலவே 
ராமாவதாரமும்‌ துஷ்டஙிக்ரஹமும்‌ (தீயவரை ஒடுக்குதலும்‌) 
சாது பரித்ராணமுமே (௩ல்லோரைப்‌ பாதுகாத்தலுமே). 
எங்கெல்லாம்‌ தீமையும்‌ அதர்மமும்‌ தலைதூக்குகின்‌றனவோ, 
அங்கங்கே அவற்றை ஒடுக்குவதன்‌ மூலம்‌ ௩ன்மையும்‌ 
தர்மமும்‌ நிலைகாட்டப்படுவதை ராமாயணத்தில்‌ பார்க்கலாம்‌. 

ஸ்ரீராமன்‌ தர்மத்தின்‌ வடிவம்‌. வனத்துக்குப்‌ புறப்படும்‌ 
சமயத்தில்‌ ஆசிமொழி கூறும்போது “கோசலை எந்த 
தர்மத்தை நீ உறுதியுடனும்‌ நியமத்துடனும்‌ பாதுகாத்தா 
யோ ?? என்று அடைமொழி கொடுத்துச்‌ சொல்லுகிறாள்‌. 
“தன்னைப்‌ பாதுகாப்பவனை தர்மம்‌ பாதுகாக்கிறது?” 
(தர்மோ ரக்ஷதி ரக்ஷித:) என்ற உண்மையைக்‌ கோசலை 
௩ன்கு உணர்ந்திருந்தாள்‌. 

தர்மம்‌ சாதுக்களின்‌ வாழ்க்கையில்‌ நிலைத்து நிற்கிறது. 
சாதுக்களைப்‌ போஷிப்பதன்‌ மூலம்‌ தர்மமும்‌ போவிக்கப்‌ 
படுகிறது. சாது பரித்ராண மூலம்‌ தர்ம ஸ்தாபனமும்‌ 
ஙிகழுகிறது. சாதுக்களைத்‌ துன்புறுத்தும்‌ துஷ்டர்களை 
நிக்ரஹம்‌ செய்வதும்‌ சாது பரித்ராணத்தில்‌ அடங்கியுள்ளது. 

ராவணன்‌ பிரம்மாவின்‌ கொள்‌ பேரன்‌. அந்தணர்களில்‌ 
முதல்வன்‌, ராவணனுடைய கொடுமையினின்று உலகத்‌ 
தைப்‌ பாதுகாப்பதாகத்‌ தான்‌ அளித்த வாக்கை ராவண 
ஸம்ஹாரத்தின்‌ மூலம்‌ காப்பாற்றிக்‌ கொண்டான்‌ ஸ்ரீராமன்‌. 

அசுர சம்பத்தை எதிர்த்துப்‌ போராடியது தெய்வ 
சம்பத்து என்பதும்‌, பாவத்தின்‌ விளைவு மரணம்‌ என்பதும்‌, 
இந்த இரண்டு விஷயங்களிலும்‌ எடுத்துக்‌ காட்டப்படு 
கின்றன. உலக க்ஷேமத்தைக்‌ குலைத்து அமைதியான 
வாழ்க்கையைக்‌ கெடுப்பவர்களை எதிர்த்துப்‌ போராடவும்‌ 
அவசியமானால்‌ அவர்களை வதைக்கவும்‌ தயங்கக்‌ கூடாது 
என்பது இதிலிருந்து தெரிகிறது. தர்ம சாஸ்திர விதிகளுக்கு 


5 


விரோதமாக இம்மாதிரி செய்கை அமைந்து விடுகிறதே 
என்று மேலெழுந்த வாரியாகத்‌ தோன்றினாலும்‌ அதற்காகப்‌ 
பின்னடையக்‌ கூடாது. தர்மஸ-ூக்ஷ்மம்‌ சாதாரண 
மக்களின்‌ அறிவுக்குச்‌ சுலபமாக விளங்காது. 
ன்‌ தீமை எந்த இடத்தில்‌ காணப்பட்டாலும்‌ அது ஒடுக்கப்‌ 
படவேண்டும்‌ என்பது தான்‌ ராமாயணத்தின்‌ சாரமான நீதி. 
தர்மத்தில்‌ ராமனுக்கு இருந்த பற்றுதல்‌ எள்ளளவு சந்தேகத்‌ 
துக்கும்‌ இடமில்லாதது. தர்மத்தை பரிபாலிப்பதில்‌ தான்‌ 
மட்டும்‌ திருப்தியடையாமல்‌ உலகத்தோர்களும்‌ தான்‌ தர்ம 
பரிபாலனம்‌ செய்வதை உணரவேண்டும்‌ என்பதையும்‌ 
விரும்பினான்‌ ஸ்ரீராமன்‌. அதற்காகவே சீதாதேவி இரண்டு 
முறை சோதனைக்கு உள்ளானாள்‌. அக்னி பிரவேசம்‌ செய்த 
தன்‌ மூலமும்‌, இரண்டாவது தடவை கானகம்‌ சென்றதன்‌ 
மூலமும்‌ ஸ்ரீ ராமனுடைய தர்ம ஸ்தாபனத்தில்‌ தன்‌ பங்கை 
சீதாதேவி மேற்கொண்டிருக்கிறாள்‌. 
ராமாயணத்தில்‌ நாராயணனே மனிதனாக அவதரித்தார்‌. 
எந்த விதமான கஷ்டங்கள்‌ ஏற்பட்டாலும்‌, எப்படிப்பட்ட 
இடையூறுகள்‌ நேர்ந்தாலும்‌, மனோதிடம்‌ குன்றாமல்‌, தர்மத்‌ 
தில்‌ நிலைத்து நிற்கவேண்டும்‌ என்பதைச்‌ சாதாரண ஜனங்‌ 
களுக்கு ஸ்ரீராமன்‌ ஈடத்திக்‌ காட்டவே மனிதனாத்‌ தோன்றி 
வாழ்ந்தான்‌. பிறப்பில்லாத சத்யவஸ்து பிறவி எடுத்து 
மானிட உருக்‌ கொண்டது, மனித உள்ளங்களில்‌ அற 
நெறியை நிலைக்கச்‌ செய்வதற்காகத்‌ தான்‌. 
ராமாயணம்‌ தெய்விகக்‌ கதை. எப்போதெல்லாம்‌ 
உலகத்தில்‌ (தீமை) அதர்மம்‌ மேலோங்கி வளர்ந்து, தெய்வத்‌. 
தின்‌ உதவியின்றி அவற்றை ஒடுக்க முடியாது என்ற 
நிலைமை உண்டாகிறதோ அப்போதெல்லாம்‌, இம்மாதிரி 
அவதாரங்கள்‌ நிகழும்‌. துஷ்டர்களின்‌ இருதயத்திலும்‌ 
தெய்வ சம்பத்தை நிலைநாட்ட இம்மாதிரி அவதாரங்கள்‌ 
அவசியமாகின்‌ றன. 


வேதம்‌ போற்றும்‌ ஸூர்யன்‌ 
ஏர்‌ எானா எனன”? 


“ ஸுூர்யன்‌ தாவர ஜங்கமப்‌ பொருளனைத்திற்கும்‌ 
ஆத்மா ?? என்று உலகிற்கெல்லாம்‌ உள்ளிருக்கும்‌ உயிராய்‌ 
சூரியனை வேதம்‌ போற்றுகிறது. சூரிய மந்த்ரங்களும்‌, துதி 
களும்‌, வழிபாடுகளும்‌ வேதங்களில்‌ ஏராளமாய்‌ காணப்படும்‌. 
எல்லா ஒளிகளுக்கும்‌ மூலவொளி, காலப்போக்கு, ஆக்கம்‌, 
வாழ்வு; அழிவு; உயிர்‌ எல்லாவற்றிற்கும்‌ அடிப்படை 
சூர்யனே. பல தைவங்களாயும்‌, பலவித விழாக்கள்‌, 
வழிபாடுகள்‌ மூலம்‌ தொழப்படும்‌ தெய்வமாயும்‌ விளங்குவதும்‌ 
சூர்யனே. பரம்‌ பொருளையும்‌ ஆதித்ய மண்டலத்தின்‌ 
௩டுவே இருக்கும்‌ புருஷனாயும்‌, காராயணனாயும்‌, சிவனாயும்‌ 
த்யானம்‌ செய்யவேண்டும்‌ என்று சாஸ்த்ரங்கள்‌ சொல்லு 
கின்றன. மந்த்ரங்களுக்குள்‌ தலைசிறந்ததான காயத்ரி 
“மந்தரத்தின்‌ தேவதையும்‌ சூர்யனே. சூர்யனுக்கென்று 
தனி உபநிஷத்துகளுமிருக்கின்‌ றன. சூர்ய உருவான 
ஒளியே வேத உருவான ஒலி; காலையில்‌ ரிக்காகவும்‌, 
உச்சி வேளையில்‌ யஜ--ஸ்ஸாகவும்‌, மாலையில்‌ ஸாமமாகவும்‌ 
சூர்யனே விளங்குகிறான்‌. 

முக்யமாய்‌ ஆயுளையும்‌ ஆரோக்யத்தையும்‌ பாஸ்கர 
னிடம்‌ வேண்டிக்‌ கொள்ளவேண்டும்‌ என்று சொல்லப்‌ 
படுகிறது. (ஆரோக்‌,யம்‌ ப;ாஸ்கராத்‌ இச்சே,தி. 

வேதத்திற்கு அடுத்தபடியாக மஹாபாரதத்திலும்‌ 
ராமாயணத்திலும்‌ பல இடங்களில்‌ சூர்யனின்‌ மஹிமை 
சொல்லப்படுகிறது. ராமாயணம்‌. முக்யமாய்‌ சூர்யவம்சக்‌ 


7 


கதை. இதில்‌ யுத்தகாண்டத்தில்‌ அகஸ்த்ய மஹரிஷி 
ராமருக்கு வெற்றி கிடைக்கவேண்டி ராவணவதத்திற்குமுன்‌ 
சூர்யனின்‌ துதியான ஆதித்ய ஹ்ருதயத்தை உபதேசிக்கிறார்‌ ; 
இதை மூன்று தரம்‌ ஜபித்து ராமர்‌ ராவணனைக்‌ கொன்று 
“வெற்றியடைகிருர்‌. ஊக்கம்‌ ஏற்படவும்‌, ஆற்றல்‌ வளரவும்‌, 
எல்லாக்‌ காரியங்களிலும்‌ வெற்றி கை கூடவும்‌, இந்த 
ஆதித்ய ஹ்ருதயத்தை எல்லோரும்‌ ஓதலாம்‌. ப்‌ 
அநேகமாக புராணங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ பலவிடங்‌ 
களில்‌ சூர்பனுடைய மஹிமையும்‌ உபாஸனையும்‌ சொல்லப்‌ 
டுகிறது. ஸாம்ப புராணம்‌, பவிஷ்யோத்தரம்‌ இரண்டும்‌ 
சூர்ய வழிபாட்டை முக்யமாய்‌ கொண்டவை. பவிஷ்யோத்தர 
புராணத்தைச்‌ சார்ந்ததாயும்‌, க்ருஷ்ணார்ஜு ன ஸம்வாத 
உருவாயும்‌ இருக்கும்‌ மற்றொரு ஆதித்ய ஹ்ருதயமும்‌ 
உண்டு. ராமாயணத்திலுள்ளதை விட பவிஷ்யோத்தர 
புராணத்திலுள்ள ஆதித்ய ஹ்ருதயம்‌ கொஞ்சம்‌ பெரியது ; 
170 ச்லோகங்கள்‌ கொண்டது. பத்மபுராணம்‌, மஹாபாரதம்‌ 
இவ்விரண்டிலும்‌ இருப்பதாக சிறியதோர்‌ ஆதித்ய ஹ்ருதயம்‌ 
மேலே சொன்ன இரண்டிலிருந்து வேறுபட்டதாக காணப்‌ 
படும்‌. “ஆதித்ய ஹ்ருதயம்‌ ? மந்த்ரமாகவும்‌ போற்றப்‌ 
பட்டது; சில தந்த்ர நூல்களிலும்‌ ஆதித்ய ஹ்ருதய 
மொன்று இடம்‌ பெற்றிருக்கிறது. 
ஆனால்‌ ௩ம்‌ தென்னாட்டில்‌ மிகவும்‌ புகழ்‌ பெற்றதும்‌ 
வழக்கப்பட்டதும்‌, நாள்தோறும்‌ ஓதப்பட்டு வருவதுமான 
ஆதித்ம ஹ்ருதயம்‌ ராமாயணத்தில்‌ காணப்படுவதும்‌, 
அகஸ்த்யர்‌ ராமனுக்கு உபதேசித்ததும்‌, ராவணவதத்திற்கு 
ஸாதகமாயிருந்ததுமான இந்த ஆதித்ய ஹ்ருதயமே. அதே 
இங்கு தமிழ்‌ உரையுடன்‌ தரப்பட்டிருக்கிறது. இறுதியில்‌ 
“சொல்லப்படும்‌ பலச்ருதியின்படி இதை மும்முறை தினமும்‌ 
இதுபவர்‌ எந்த கஷ்டத்திலும்‌, பயத்திலும்‌, நெருக்கடியிலும்‌ 


இருந்தாலும்‌ விடுபடுவர்‌, எந்தப்‌ போராட்டத்திலும்‌ வெற்றி' 
பெறுவர்‌. 


முன்‌ வெளிவந்த துதி நூல்களைத்‌ தயாரிப்பதில்‌ உதவி 
யதைப்போலவே இந்த “ஆதித்ய ஹ்ருதயத்தை? யும்‌ எழுதி' 
அச்சிற்குத்‌ தயாரிப்பதில்‌ எனக்கு துணைபுரிந்த என்‌ 
குமாரி ரா. ப்ரியம்வதாவுக்கும்‌ இந்த ஸ்தோத்ர நூல்‌ 
தொடரை வெளியிட முன்வந்த ஸ்ரீஜயராமன்‌ அவர்களுக்கும்‌ 
ஸ்ரீ ஸூர்ய நாராயணன்‌ தன்‌ அருளைத்‌ தந்து, எடுத்த. 
காரியங்கள்‌ விரைவிலே கைகூடுமாறு செய்யட்டும்‌. 


வேவ. ரா. 


 ॥ிளிஈனனிர்காஎர்‌ எ னாவின்னை 


னே ॥ 


ளி ஏரிக்‌ ஈர்‌ என Rag | 
ஏர்‌ எரி Te ஏஎ ஏரா ॥ 2 ॥ 


ர எள FEMA (ர | 
ோனளிாணி எறி; ॥ உ॥ 


ததோ யுத்‌,த, பரிச்ராந்தம்‌! ஸமரே சிந்தயா ஸ்தி,தம்‌ | 
ராவணம்‌ சாக்‌,ரதோ த்‌,ருஷ்ட்வா யுத்‌, தா,ய ஸமுபஸ்தி, தம்‌ 
தை,வதைச்ச ஸமாக,ம்ய த்‌,ரஷ்டுமப்‌,பாக,தோ ரணம்‌ | 


உபாகம்யாப்‌,ரவீத்‌, ராமமக,ஸ்த்யோ ப,க,வான்‌ ரிஷி£ ॥2॥ 


பிறகு போரில்‌ களைப்புற்று கவலையுடன்‌ நின்றுகொண் 
டிருக்கும்‌ ராமனையும்‌, எதிரில்‌ சண்டைக்காக நின்றுகொண் 
டிருக்கும்‌ ராவணனையும்‌ பார்த்து, அந்த ராம ராவண யுத்தத்‌ 
தைப்‌ பார்ப்பதற்காக தேவர்களோடுகூட வந்த பகவான்‌ 
அகஸ்த்யமஹரிஷி ராமனை அணுகி சொன்னார்‌ : 


10 


ர UN எளி ஏர UE ATTA | 
(1 
9௭ எனன at நளன்‌ ॥ 5 ॥ 
ராம ராம மஹாபா,ஹோ ச்ருணு கு;ஹ்யம்‌ ஸாதனம்‌ 
யேன ஸர்வானரீன்‌ வத்ஸ ஸமரே விஜ்யிஷ்யஸி | 8 ॥ 
“ஹே ராமா ! பெரும்‌ தோளுடையவனே ! ரஹஸ்ய 
மும்‌ சாச்வதமும்‌ ஆன மந்திரத்தைக்கேள்‌ ; குழந்தாய்‌, 
இம்‌ மந்திரத்தைக்‌ கொண்டு போரில்‌ எல்லா எதிரிகளையும்‌ 
ஜயிப்பாய்‌, 
௮௯! க ட 5 
சேஷன்‌ god எள | 
SANE என்னாள்‌ gud Rag ॥ 2 ॥ 
© 4. © 
898908 80௮ AATITTTTATAY | 
© 
கன்னிகா 849௭ ॥ டி ॥ 
ஆதி,த்யஹ்ருத;யம்‌ புண்யம்‌ ஸர்வசத்ரு விநாசனம்‌ | 
ஜயாவஹம்‌ ஜபேக்கித்யமக்ஷய்யம்‌ பரமம்‌ சிவம்‌ | 4॥ 
ஸர்வமங்க,ள மங்க,ல்யம்‌ ஸர்வபாப ப்ரணாசனம்‌ | 
சி்தாசோகப்ரசமனமாயுர்வர்த,னமுத்தமம்‌ | 5 || 
இந்த ஆதித்ய ஹ்ருதயம்‌ புனிதமான து, எல்லா எதிரிகளை 
யும்‌ அழிப்பது, வெற்றியைத்‌ தருவது, அழிவற்றதும்‌ மிகவும்‌ 
உயர்ந்ததுமான ௩ன்மையைப்‌ பயக்கவல்லது ; எல்லா மங்க 
எங்களுக்கும்‌ மங்களத்தைக்‌ கொடுப்பது ; எல்லா பாபங்‌ 
களையும்‌ அழிப்பது ; கவலையையும்‌ துயரத்தையும்‌ அடக்கு 


வது; ஆயுளை வளர்ப்பதில்‌ சிறந்தது; இதை ஒருவன்‌ 
எப்பொழுதும்‌ ஜபிக்கவேண்டும்‌. 


11: 


Raed எரர்‌ சோரா | 

ரன நரன்‌ Meat ரு 6 ॥ 
ரச்மிமந்தம்‌ ஸமுத்‌,யந்தம்‌!தே,வாஸ-ஈ₹ர ௩மஸ்க்ருதம்‌ | 
பூஜயஸ்வ விவஸ்வந்தம்‌ ப,ாஸ்கரம்‌ பு,வனேச்வரம்‌ | 6 || 

கிரணங்களோடு உதயமாகும்‌, தேவரும்‌ அஸ-ஈரரும்‌, 

வணங்கும்‌ ஒளியை உண்டுபண்ணி தன்‌ ஒளியால்‌ பிற 
ஒளியை மறைக்கும்‌, உலகிற்கெல்லாம்‌ ஈச்வரனான சூர்யனை 
பூஜை செய்‌. 


எண்‌ எர னி பிளான்‌; | 

ஈர ளகர இலான்‌ எண்ன; | 5 ॥ 
ஸர்வதேவாத்மகோ ஹ்யேஷ தேஜஸ்வீ ரச்மிபா,வன? | 
ஏஷ தே,வாஸ-ரக,ணான்‌ லோகான்‌ பாதி ௧,ப,ஸ்திபி,3 | 7 ॥ 


தேஜஸாக்கும்‌ கிரணங்களுக்கும்‌ உறைவிடமான இந்த 
சூர்யன்‌ எல்லா தேவதைகளுடைய உருவாகவும்‌ இருக்கி 
ருனல்லவா ? இந்த சூர்யன்‌ தேவாஸ--₹ரக்‌ கூட்டங்களையும்‌ 
தன்‌ கிரணங்களால்‌ காப்பாற்றுகிறான்‌ 


ஈர ஏளன ஏ TA ௭ கால STOR: | 
ஜி ௭௭௨ காடு ஏர விரி aa uf: 14 ॥ 
ஏஷ ப்‌,ரஹ்மா ௪ விஷ்ணுச்ச சிவ? ஸ்கந்த,3 ப்ரஜாபதி? | 
மஹேந்த்‌,ரோ தன த;$காலோ யம£ஸோமோ ஹ்யபாம்பதி3[| 


இவனே பிரும்மா, விஷ்ணு, சிவன்‌; ஸ்கந்தன்‌, ப்ரஜாபதி, 
இந்திரன்‌, குபேரன்‌, காலரூபி, யமன்‌, சந்திரன்‌, வருணன்‌. 


12 


ஈன்‌ aaa: என என்னி எனி wg: | 
௭194%; எனா Ramat ஈளை ॥ ௩ ॥ 
பிதரோ வஸவ? ஸாத்‌,யா ஹ்யச்வினெள மருதோ மனு? | 
வாயுர்வஹ்னி£ ப்ரஜாப்ராண? ருதுகர்த்தா ப்ரபா,கர£ ॥9॥1 
(இவனே) பித்ருக்கள்‌, வஸ--க்கள்‌, ஸாத்யர்கள்‌, 
அச்வினி குமாரர்கள்‌, மருத்தேவதைகள்‌, மனு, வாயு, அக்னி, 
மக்களின்‌ உயிர்‌, அந்தந்த ருதுக்களை செய்பவன்‌, ஒளியை 
ஆக்குபவன்‌. 
6 
சாணை afar என்‌ எர; Ta எ | 
6 
சாரிஎானி எகா [ளோ ॥ 2° ॥ 
ஆதி,த்ய ஸவிதா ஸ-௫ர்ய? ௧,௧3 பூஷா க,ப,ஸ்திமான்‌ | 
ஸ--வர்ணஸத்‌,ருசோ பா,னுர்ஹிரண்யரேதா தி,வாகர£ |10॥ 
(எல்லாவற்றையும்‌) விழுங்குபவன்‌, ஆக்குபவன்‌, வ்யா 
பித்திருப்பவன்‌, வானைக்‌ கடப்பவன்‌, (எல்லாவற்றையும்‌)தன்‌ 
கிரணங்களால்‌ போஷிப்பவன்‌, தங்கம்போல்‌ ஒளிர்பவன்‌, 
உருக்கிய தங்கம்போல்‌ இருப்பவன்‌, பகலை ஆக்குபவன்‌. 
6 
வாண எனா; qaqa | 
ப்‌ 6 ப்‌ 
எண்ன; heer எச ஏ | 22 ॥ 
ஹரித,ச்வ£ ஸஹஸ்ரார்சி ஸப்தஸப்திர்‌ மரீசிமான்‌ | 
திமிரோன்மத,ன? சம்பு,ஸ்த்வஷ்டா மார்தாண்ட, அம்சுமான்‌ | 
ஏழு பச்சைக்‌ குதிரைகளைக்‌ கொண்டவன்‌, கணக்கற்ற 
கிரணங்கள்‌ படைத்தவன்‌, இருளை அழித்து கஈன்மை பயக்கு 
பவன்‌, உருவங்களை ஆக்குபவன்‌, தன்‌ கிரணங்களால்‌ உயி 


ரற்ற உலகிற்கு உயிரைக்‌ கொடுப்பவன்‌, 


॥ 


ச 


KOVILOOR MADALAYAM 
$3 KOVILCOR - 620 307 
(NEAR) KARAIKUDI 
ணம்‌ என்னாள்‌ rest tT 486846) 
என்னிஏன்‌, or: எண்ணினாள்‌; I 22 Wr 


ஹிரண்யகடர்ப,8 சிசிரஸ்தபனோ பா,ஸ்கரோ ரவி? | 
அக்‌,னிக,ர்போ, அதி,தே புத்ர8' சங்க,3 சிசிரகாசன? |12॥! 
உலகைப்‌ படைக்கும்‌  ஹிரண்யகர்பன்‌; குளிரும்‌- 
இவனே, வெய்யிலும்‌ இவனே; பாஸ்கரன்‌, ரவி, தனக்குள்‌ 
நெருப்பை வைத்துக்கொண்டிருப்பவன்‌, அதிதியின்‌ புதல்‌: 
வன்‌, சிப்பிபோல்‌ ஒளிர்பவன்‌, பனியை: அழிப்பவன்‌. 
விரிடி ஏஷ; | 
faafeut ர்‌ னளிசிஜன்ரா; ॥ 22 ॥ 

Vw வ்யோமநாத,ஸ்தமோபே,தீ, ரிக்‌,யஜ-ஸ்ஸாமபாரக;3 | 
கணவ்ருஷ்டிரபாம்‌ மித்ரம்‌ விந்த்‌,யவீதீ,ப்லவங்க,ம8]18(1* 
வானின்‌ தலைவன்‌, இருளைத்‌ தகர்ப்பவன்‌, மூன்று: 

வேதங்களையும்‌ வியாபித்திருப்பவன்‌, மேகங்களின்‌ மழையும்‌ 
இவனே, நீரின்‌ தோழன்‌, (தென்கோக்கிச்‌ செல்லும்போது): 
விந்திய மலையின்‌ வழியே பாய்ந்து செல்பவன்‌. 
6 
Mad qveet ஏஷ; fire: Aare: | 
௨ 

கண்ணள்‌ என ர: எண 1 28 ॥ 
ஆதபீ மண்ட,லீ ம்ருத்யு பிங்க,ல3 ஸர்வதாபன? | 
கவிர்விச்வோ மஹாதேஜா ரக்த ஸர்வப,வோத்‌;ப,வ | 14 

வெப்பமாயும்‌, வட்டமாயும்‌, செந்நிறமாயும்‌, வாட்டும்‌: 

ம்ருத்யுவாயும்‌ இருப்பவன்‌; எல்லாவற்றையும்‌ பார்ப்பவன்‌, 
தானே எல்லாமாயும்‌ இருப்பவன்‌ ; பேரொளிகொண்டவன்‌,. 
அன்பு கொண்டவன்‌, பிறப்பதற்கெல்லாம்‌ பிறப்பிட 
மானவன்‌. 


14 


TUTTE TAT Frama: | 

சான்‌ எனி எனா எர 6 ॥ 2% ॥ 
ருக்ஷத்ரக்‌, ரஹதாராணாமதி,போ விச்வபா, வன? | 
தேஜஸாமபி தேஜஸ்வீ!த்‌,வாத,சாத்மக்கமோ”ஸ்து தே॥ 15 | 

நக்ஷத்ரம்‌, கிரஹம்‌, தாரகைகள்‌ இவற்றிற்கெல்லாம்‌ 

தலைவன்‌, உலகிற்கு காரணமானவன்‌, ஒளிகளுக்கெல்லாம்‌ 
ஒளி கொடுப்பவன்‌; பன்னிரண்டு ஆதித்யர்களாயிருக்கும்‌ 
.சூர்யனே, உனக்கு நமஸ்காரம்‌. 

எ: gala fire ஈன்‌ ai: |. 

sqifartoat எனி உண்ன ௭௭; | 28 ॥ 


௩ம? பூர்வாய கி,ரயே பச்சிமாயாத்‌,ரயே ௩ம$ | 

ஜ்யோதிர்கடணானாம்‌ பதயே தி,னாதி,பதயே ௩மூ | 16 || 

(௫ உதயமாகும்‌) கிழக்கு மலைக்கு ௩மஸ்காரம்‌; (நீ அஸ்த 
மனமாகும்‌) மேற்கு மலைக்கு ஈமஸ்காரம்‌; ஜ்யோதிர்‌ மண்ட 
த்திற்கு தலைவனான உனக்கு ஈமஸ்காரம்‌; பகலின்‌ தலை 
-வனான உனக்கு நமஸ்காரம்‌. 


< 
STAT எனா TANT என்‌ at | 
எனி aa: எனின்‌ சானா என்‌ aa! ॥ 20 ॥ 
ஜயாய ஜயப,த்‌,ராய 'ஹர்யச்வாய ௩மோ நம? | 2 
௩மோ நம? ஸஹஸ்ராம்சோ' ஆதி;த்யாய ௩மோ ௩ம8 | 17 
வெற்றியும்‌, ௩ன்மையாயும்‌ இருக்கிற உனக்கு ௩மஸ்‌ 
காரம்‌. பச்சைக்‌ குதிரைகள்‌ ஏறிவரும்‌ உனக்கு நமஸ்காரம்‌. 


ஆயிரம்‌ கதிர்கள்‌ கொண்ட சூர்யனே ! நமஸ்காரம்‌. ஆதித்ய 
னான உனக்கு நமஸ்காரம்‌. 


ந 
ட்‌ 


ப்‌ 
% 


15 


௭ னா MUTA ஏனா என்‌ எள | 
“a: ரி ஏ எர எனி எற; ॥ 9௪ ॥ 
௩ம உக்‌,ராய வீராய 'ஸாரங்கா,ய நமோ நம | 
௩ம8 பத்‌,மப்ரபோ;தா,ய 'மார்தாண்டா,ய நமோ ௩ம$ | 18 | 
கடுமையாயும்‌ எல்லாவற்றையும்‌ தூண்டுபவனாயும்‌. 
விரைந்து செல்பவனாயும்‌, தாமரையை மலரச்‌ செய்பவ 
னாயும்‌, உயிரற்ற உலகிற்கு உயிரைக்‌ கொடுப்பவனாயும்‌ 
இருக்கிற உனக்கு ௩மஸ்காரம்‌. 
எள சினா | 
௨ 
ண்‌ எண்ணா Ata எனி எ 65 ॥ 
ப்‌, ரஹ்மேசானாச்யுதேசாய ஸ-௫ர்யாயாதி,த்யவர்சஸே | 
பா,ஸ்வதே ஸர்வப,க்ஷாய ரெளத்‌,ராய வபுஷே ௩ம£ | 19 || 
ப்ரும்மா, விஷ்ணு, சிவன்‌ மூவருக்கும்‌ அதிபனாகவும்‌, 
பன்னிரண்டு ஆதித்யர்களாக ஒளிர்பவனாகவும்‌, எல்லா 
வற்றையும்‌ விளக்குபவனாகவும்‌, அனைத்தையும்‌ விழுங்கும்‌ 
கொடும்‌ உருவை உடையவனாகவும்‌ இருக்கும்‌ சூர்யனுக்கு 
கமஸ்காரம்‌. 
எளி களா எரா? | 
தள ளோ Alfa Tad எ ॥ Ro ॥ 


உ தமோக்‌,னாய ஹிமக்‌,னாய 'சத்ருக்‌,னாயாமிதாத்மனே | 


கருதக்‌, னக்‌,னாய தே,வாய 'ஜ்யோதிஷாம்‌ பதயே ௩ம£ ||201॥ 

இருளையும்‌ பனியையும்‌ போக்குகிறவனாயும்‌, பகைவரை 
ஒழிப்பவனாகவும்‌, அளவுகடந்த தன்மையை உடையவனாக 
வும்‌, ஈன்றிகெட்டவரை ஒழிக்கும்‌ தெய்வமாகவும்‌, எல்லா 
ஒளிகளுக்கும்‌ தலைவனாகவும்‌ இருக்கும்‌ உனக்கு ௩மஸ்காரம்‌. 


16 


எரி என்‌ Prd | 
MANTA CA Sma ॥ 22 ॥ 


தப்தசாமீகராபா,ய வன்ஹயே னா மனே | 
௩மஸ்தமோபி,நிக்‌, னாய ரவயே லோகஸாக்ஷிணே |21) 
உருக்கிய தங்கத்தின்‌ ஒளியை உடையவனாகவும்‌, 
அனல்‌ உருவாகவும்‌, உலகை ஆக்கும்‌ விச்வகர்மாவாகவும்‌,, 
இருளை நீக்குபவனாகவும்‌, உலக ஸாக்ஷியாயும்‌ இருக்கும்‌ 
ரவிக்கு ௩மஸ்காரம்‌. 
கட ஆ » 
AAA 4 ஏர்‌ என ase TY: | 
6 
TAA TAT THAT TARR: ॥ 8௩ ॥ 
நாசயத்யேஷ வை பூ,தம்‌ ததே;வ ஸ்ருஜதி ப்ரபு, | 
பாயத்யேஷ தபத்யேஷ! வர்ஷத்யேஷி க;ப,ஸ்திபி,£ | 22 ॥ 
இந்த சூர்யனே உலகத்திற்கு அதிபதியாய்‌ இருந்து 
அதை அழித்து மறுபடியும்‌ ஆக்குகிறான்‌, இவனே தன்‌ 
கதிர்களைக்கொண்டு நீரை உறிஞ்சி, காயவைத்து, மறுபடி 
யும்‌ மழையைப்‌ பெய்விக்கிறான்‌. 


aq வர mafa ஏூர aff: | 
ஈட உஷ்‌ 

Oy UTA © கக்‌ AAP ॥ 53 ॥ 
ஏஷ ஸ--ப்தேஷ-- ஜாக,ர்தி பூ,தேஷ- பரிஙிஷ்டி,த$ | 
ஏஷ ஏவாக்‌,னிஹோத்ரம்‌ ௪ ப,லம்‌ சைவாக்‌,னிஹோத்ரிணாம்ரி 

இவன்‌ உறங்குபவருக்குள்‌ விழித்துக்கொண்டிருப்பவன்‌ , 

எல்லா உயிர்களுக்குள்ளும்‌ நிலைகொண்டிருப்பவன்‌, இவனே 
வேள்வியாயும்‌, வேள்வி செய்பவருக்குப்‌ பயனாயும்‌ இருப்ப 


வன. 


17 
ஷீ ப்‌ 
Ja ஸா எரர்‌ ஈன ௪ | 
என்‌ ஊண்‌ கர aA ரே மி ma: | 86 ॥ 
வேதா,ச்ச க்ரதவச்சைவக்ரதூனாம்‌ ப,லமேவ ச | 
யானி க்ருத்யானி லோகேஷ- ஸர்வ ஏஷ ரவி? ப்ரபு,3 | 241] 
வேதங்கள்‌, வேள்விகள்‌, வேள்விகளின்‌ பயன்‌, மற்றும்‌ 
உலகங்களில்‌ எதெது செய்யப்படுகின்‌ றதோ, எதெது இருக்‌ 
கின்றதோ அவை அனைத்தையும்‌ ஆள்பவன்‌ இவனே. 
ania கஷ்ட கராற்ர எர எ | 
ஸி: RAAT eT WEA ॥ 2% ॥ 
ஏனமாபத்ஸ-* க்ருச்ச்‌,ரேஷ-- காந்தாரேஷ- ப,யேஷ- ௪ | 
கீர்தயன்‌ புருஷ கச்சிந்காவஸீத;தி ராக,வ | 25 || 
ராமா ! இந்த சூர்யனை ஆபத்துக்களிலும்‌ நெருக்கடிகளி 
லும்‌, காடுகளிலும்‌, மற்ற பயங்கள்‌ ஏற்படுமிடங்களிலும்‌ - 
எவன்‌ .துதிசெய்கிருனோ ;அவன்‌ கஷ்டத்திற்கு ஆளா 
வதில்லை. 
ஷ்‌ ப்‌ 
THETA கேள்‌ ஸா | 
ப்‌ பி 
vafrgfird என gag என்ன்‌ ॥ ௩ உ 
பூஜயஸ்வைனமேகாக்‌,ரோ தே;வதே,ஃவம்‌ ஜக;த்பதிம்‌ | 
ஏதத்த்ரிகு,ணிதம்‌ ஜப்த்வா யுத்‌;தே.ஷ-- விஜயிஷ்யஸி 126] 
தேவர்களுக்கெல்லால்‌ தேவனாயும்‌ உலகிற்கெல்லாம்‌ 
.ஆண்டவனாயும்‌ இருக்கும்‌ இந்த சூர்யனை ஒருமைப்பட்ட 
மனது கொண்டு பூஜை செய்‌. இந்த ஆதித்ய ஹ்ருதயத்தை 
மூன்றுதரம்‌ ஜபித்து போரில்‌ வெற்றியை அடைவாய்‌. 


OOR MAD 
KOVILOOR - 630 30 ட 
(NEAR) KARAIKUD] 
(வ 


கனியாக மார்‌ ed என்னம்‌ | 


ஈன! எள ணி ணார ஏ ATTA | ௩5॥ 
... அஸ்மின்க்ஷணே மஹாபா,ஹோ'ராவணம்‌ த்வம்‌ வதி,ஷ்யஸி | 
ஏவமுக்த்வா ததா,” க,;ஸ்த்யோ ஜகாம்‌ ௪ யதா,க,தம்‌ ॥27॥ 


இந்த நொடிப்பொழுதில்‌ வீரனான நீ ராவணனைக்‌. 
கொல்லுவாய்‌. இவ்வாறு அத்தருணத்தில்‌ சொல்லிவிட்டு 
அகஸ்த்யர்‌ தோன்‌ றிய. வழியே மறைந்தார்‌. 


ஷன எள எனிலினாள | 
YATE விளி ஏர; ஈர்‌ | 86 ॥ 
ஏதச்ச்‌,ருத்வா மஹாதேஜா ஈஷ்டசோகோ?ப,வத்ததா, | 
தா,ரயாமாஸ ஸூப்ரீதோ। ராக,வ? ப்ரயதாத்மவான்‌ | 28 ॥' 
இந்த ஆதித்யஹ்ருதயத்தைக்‌ கேட்டு அப்போது ராமன்‌ 
: தன்‌ ஆற்றல்‌ ஓங்க, துயரற்றவனாக ஆனான்‌ ; இன்புற்று. 
நியமத்துடன்‌ அதை ஏற்றுக்‌ கொண்டான்‌. 
feed Haq எனா 8 ரர்‌ EATEN | 
ச ஏவா agua Adar ॥ 28 ॥ 
மார்‌ 8 கானா YET ATTA | 
௭9௭8௭ எனா TA என TASHA ॥ 35 ॥ 
ஆதி£த்யம்‌ ப்ரேக்ஷ்ய ஜப்த்வா து பரம்‌ ஹர்ஷமவாப்த்வான்‌ | 
த்ரிராசம்ய சுசிர்பூ,த்வா த,னுராதா,;ய வீர்யவான்‌ | 29 ॥ 


ராவணம்‌ ப்ரேக்ஷ்ய ஹ்ருஷ்டாத்மா யுத்‌,;தா,ப ஸமுபாக,மத்‌ | 
ஸர்வயத்னேன மஹதா வதே, தஸ்ய த்‌,ருதோ”ப,வத்‌ 80] 


19 


ஆசமனம்‌ செய்து, தூய்மையை எய்தி, சூர்யனைப்‌: 
பார்த்து மூன்றுதரம்‌ ஜபித்து பெரும்‌ களிப்பை அடைந்‌ 
தான்‌. பின்‌ வில்லை ஏந்தி, களிப்புற்ற மனத்துடன்‌, வீரனான 
ராமன்‌, போருக்காக வந்திருக்கும்‌ ராவணனை நோக்கி, தன்‌ 
பெருமுயற்சியை முழுதும்‌ செய்து அந்த ராவணனைக்‌- 
கொல்வதில்‌ உறுதிகொண்டான்‌. 


ag Wate எம்‌ ஜோ ரம்‌ META: | 
எண்ணச்‌ நினா GUTTA TATA 


அத, ரவிரவத;ந்நிரீக்ஷய -ராமம்‌' முதி,த மனா? பரமம்‌ 
ப்ரஹ்ருஷ்பமாண? | 
நிசிசரபதிஸம்க்ஷயம்‌ விதி,த்வா ஸுரகஷணமத்‌,யக,தோ 
வசஸ்த்வரேதி ॥181॥| 
அதன்மேல்‌ ராமனை நோக்கி இன்புற்ற மனதுடன்‌ மிக. 
வும்‌ களிப்புற்றவனாக சூர்யபபகவான்‌ அரக்கர்‌ தலைவனான 
ராவணனுக்கு ஏற்படப்போகும்‌ அழிவைத்‌ தெரிந்து, தேவர்‌ 
களுக்கிடையே இருந்து “விரைவே செய்து முடி”? என்று 
ராமனுக்குச்‌:சொன்னான்‌. i 
ஈன்‌ ஜிரா எனி என்‌ 
ERIE எனி: எள்‌: ॥ 
“ இத்யார்ஷே ஸ்ரீமத்‌, ராமாயணே வால்மீகீயே ஆதி" 
காவ்யே யுத்‌,த,காண்டே, ஸப்தோத்தரசததமஸ்ஸர்க$ ॥ 
இப்படி ரிஷி செய்ததும்‌ முதற்காவ்யமுமான வால்மீகி 
ராமாயணத்தில்‌ யுத்தகாண்டத்தில்‌ 
நூற்றேழாவது ஸர்க்கம்‌. 


பட்ட 


பாரதி விஜயம்‌ பிரஸ்‌, திருவல்லிக்கேணி, சென்னை-5 


> 81 
கம்‌, கோலி 


ஸ்ரீ சங்கர-பகவத்பாதர்‌. ' 
அருளிய . 
ஸ்தோத்ர நூல்கள்‌ 


- கணேச பஞ்சரத்னம்‌ 


கனகதாரா ஸ்தோத்ரம்‌. ' 

மீனாக்ஷி பஞ்சரத்னம்‌ / 
கோவிந்தாஷ்டகம்‌ - 

பவானி புஜங்கம்‌ 

சுப்ரஹ்மண்ய புஜங்கம்‌ 3 
தேவி அபராதக்ஷமாபன னதும்‌ ்‌ 


. சிவபஞ்சாக்ஷர ஸ்தோத்ரம்‌ 


தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்ரம்‌ 
சிவபுஜங்க ஸ்தோத்ரம்‌ - 


- அன்னபூர்ணாஷ்டகம்‌ 


ஹரிமீடே 

காலபைரவாஷ்டகம்‌ 

வேதபாதஸ்தவம்‌ 

சிவபாதாதி கேசாந்த வர்ணன ஸ்தோத்ரம்‌ 

சிவகேசாதி பாதாந்த வர்ணன ஸ்தோத்ரம்‌ 
்‌்‌ . வெளியிடுவோர்‌ : 


ஜோதி நிலையம்‌ 
சென்ன-18 


இவ்வொன்றும்‌ ம்‌ ைத்‌ மூலமும்‌ தமிழில்‌ பதவுரை த. i 


பொழிப்புரையுடன்‌ கூடியது. 
ஒவ்வொன்றும்‌ 0-25 பைசே 


ப ௮௮ 


